தமிழ்நாடு அரசு 

2020 


[ Regd . No . TNICCN/ 467/ 2012- 14 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
( விலை - ரூ . 1.60 காசு 


Iடு 


தமிழ்நாடு அரசிதழ் 


தமி 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


மையே வெ 


வெல்லும் 


எண் 7 ] 


சென்னை, புதன்கிழமை, பிப்ரவரி 12 , 2020 

தை 29, விகாரி , திருவள்ளுவர் ஆண்டு- 2051 
பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்பநலத்துறை 


அறிவிக்கை 


[ அரசாணை நிலை எண் 553 , மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்பநல ( Z1 ) த் துறை , 12 டிசம்பர் 2019.) 


தமிழ்நாடு 1926 - ஆம் ஆண்டு செவிலியர் மற்றும் பேறுகால உதவியாளர் சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் III/1926 ) 11 - ஆம் பிரிவைச் 
சேர்ந்த உட்பிரிவு (2) - இல் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு 1926 - ஆம் ஆண்டு செவிலியர் மற்றும் பேறுகால 
உதவியாளர் சட்டத்தின் கீழ் வரும் விதிகளில் செய்யக் கருதியுள்ள கீழ்க்காணும் வரைவு திருத்தங்கள் , இதனால் பாதிக்கப்படக்கூடிய 
அனைவரின் தகவலுக்காக மேற்சொன்ன சட்டத்தின் 11 - ஆம் பிரிவைச் சேர்ந்த உட்பிரிவு 1 - இன் கீழ் சொல்லியுள்ளவாறு , இதனால் 
வெளியிடப்படுகிறது . 


2 . இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து முப்பது நாட்கள் முடிவடையும் நாளன்று அல்லது 
அதற்குப் பின்னர் , இந்த வரைவுத் திருத்தங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , இது தொடர்பாக , மேற்சொன்ன கால 
அளவான முப்பது நாட்கள் முடிவடைவதற்கு முன்னர் , எவரிடமிருந்தேனும் வரப்பெறுகிற ஏதேனும் மறுப்புரை அல்லது கருத்துரையை 
தமிழ்நாடு அரசு பரிசீலிக்குமென்றும் , இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அவற்றை 
சென்னை - 600 004 , தமிழ்நாடு செவிலியர் மற்றும் பேறுகால உதவியாளர் மன்றம் , பதிவாளர் வாயிலாக , அரசு முதன்மைச் செயலாளர் , 
மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்பநலத் துறை , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு (இரு படிகளில் ) அனுப்பி வைக்க வேண்டும் . 


வரைவுத் திருத்தம் 
மேற்சொன்ன விதிகளில் , 

(1 ) விதி 32 - இல் , "பிரிவு | அல்லது II" என்ற சொற்றொடருக்காக , "பிரிவு I , II , III , அல்லது IV " என்ற சொற்றொடர் சேர்த்துக் 
கொள்ளப்பட வேண்டும் . 

(2 ) விதி 32A - இல் , "பிரிவு | அல்லது II " என்ற சொற்றொடருக்காக , " பிரிவு I, II , III , அல்லது IV " என்ற சொற்றொடர் சேர்த்துக் 
கொள்ளப்பட வேண்டும் . 

( 3) பிற்சேர்க்கை B - இன் , படிவம் IV A - இல் , " படிவத்தை நிரப்புவதற்கான அறிவுரைகள் " என்ற தலைப்பின் கீழ் , 
இனம் (4 ) - இல் , துணை தலைப்பு பிரிவு II மற்றும் அது தொடர்பான பதிவுகளுக்குப் பின்னர் , பின்வரும் துணை தலைப்புகள் மற்றும் 
அது தொடர்பான பதிவுகள் , முறையே , சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும் , அவையாவன; 


[ 1 ] 


DTP- II-2- (7) (T Sup ) - 1 


பிரிவு - III 
இந்தியாவில் உள்ள மற்றொரு மாநிலத்தில் முதலில் பதிவு செய்யாத செவிலியர்களின் பெயர்கள் கீழ்காணும் ஐந்து பகுதிகளாக 
பிரிக்கப்பட வேண்டும் , அவையாவன; 

பகுதி A - பொது செவிலியர் ( மூன்றாம் பாலின் பெண் செவிலியர்கள் ) 
பகுதி B - பொது செவிலியர் ( மூன்றாம் பாலின ஆண் செவிலியர்கள்) 
பகுதி C - பேறுகால உதவியாளர் ( மூன்றாம் பாலினத்தவர் ) 
பகுதி D - சுகாதார பார்வையாளர்கள் ( மூன்றாம் பாலினத்தவர் ) 
பகுதி E - துணை செவிலியர்கள் ( மூன்றாம் பாலினத்தவர் ) 


பிரிவு - V 
இந்தியாவில் உள்ள மற்றொரு மாநிலத்தில் முதலில் பதிவு செய்த செவிலியர்களின் பெயர்கள் , கீழ்காணும் ஐந்து பகுதிகளாக 
பிரிக்கப்பட வேண்டும் , அவையாவன; 

பகுதி A - பொது செவிலியர் ( மூன்றாம் பாலின பெண் செவிலியர்கள் ) 
பகுதி B - பொது செவிலியர் ( மூன்றாம் பாலின ஆண் செவிலியர்கள்) 
பகுதி C - பேறுகால உதவியாளர் ( மூன்றாம் பாலினத்தவர் ) 
பகுதி D - சுகாதார பார்வையாளர்கள் ( மூன்றாம் பாலினத்தவர் ) 
பகுதி E - துணை செவிலியர்கள் ( மூன்றாம் பாலினத்தவர் ) 

பீலா ராஜேஷ், 

அரசு செயலாளர் . 
( தமிழாக்கம் ) 

ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


[ அரசாணை (நிலை ) எண் 6 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (J2)த் துறை , 6 ஜனவரி 2020.) 


1948 - ஆம் ஆண்டு குறைந்த அளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11 /1948) 9 - ஆம் பிரிவின் படியும் , 5 ஆம் பிரிவின் 
(1 ) உட்பிரிவின் (a ) பகுதியிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , யாதொரு உள்ளாட்சி 
அமைப்புகளில் பணியமர்த்தப்படுவதற்கான குறைந்தளவு ஊதிய வீதங்களை திருத்தியமைப்பது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டும் , 
மாநில அரசுக்கு அறிவுரை வழங்குவதற்காக பின்வரும் உறுப்பினர்களைக் கொண்ட குழுவினை இதனால் நியமிக்கிறார் : 


தனிநபர்கள் : 


(1) 


தொழிலாளர் நல இணை ஆணையர் - 1, சென்னை . 


தலைவர் 


தொழிலாளர் நல உதவி ஆணையர் - III வது வட்டம் (செயலாக்கம்) , செயலாளர் 
சென்னை . 


உதவி இயக்குநர் , பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறை, 
சென்னை - 600 006 . 


உறுப்பினர் 


3 


பணியாளர்களின் பிரதிநிதிகள் : 


உறுப்பினர் 


திரு . தாடி . எம் . இராசு , 
அண்ணா தொழிற்சங்கப் பேரவை , 
எண் . 9 , முதல் தெரு , 
யுனைடெட் இந்தியா நகர் , 
அயன்புரம் , சென்னை - 600 023. 
திரு . கே . ஆர். கணேசன் , 
இந்திய தொழிற்சங்க மையம் , 
மாவட்ட குழு அலுவலகம் , 
எண் . 83 /1 , ஞானபிரகாசபுரம் , 
பேகாம்பூர் அஞ்சல் , திண்டுக்கல் - 624 002 . 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


திரு . எ . ஜெயசந்திரன் , 
இந்திய தேசிய தொழிற்சங்க கூட்டமைப்பு , 
எண் . 119 , கிழக்கு வன்னியர் தெரு , 
கே . கே . நகர் , விருகம்பாக்கம் , 
சென்னை - 600 078 . 


வேலையளிப்பவர்களின் பிரதிநிதிகள் : 


உறுப்பினர் 


திருமதி ஜி . தனலட்சுமி 
இணை இயக்குநர் (நிருவாகம் ) 
நகராட்சி நிருவாக ஆணையரகம் , 
ஊரக நிருவாக அலுவலக வளாகம் , 
75 , சாந்தோம் நெடுஞ்சாலை , 
ராஜா அண்ணாமலைபுரம் , 
சென்னை - 600 028 . 


உறுப்பினர் 


செல்வி ஆர். ராஜஸ்ரீ 
கூடுதல் இயக்குநர் (நிருவாகம் ) , 
ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி நிறுவனங்கள் இயக்ககம் , 
F -14 , ராஜ் திலக் அடுக்குமாடி குடியிருப்பு , 
ஜஸ்வந்த் நகர் விரிவாக்கம் , 
முகப்பேர் மேற்கு , சென்னை - 600 037 . 


உறுப்பினர் 


திரு . பி . மதுசூதனன் ரெட்டி , இ . ஆ .ப . , 
துணை ஆணையர் (சுகாதாரம் ) , 
பெருநகர சென்னை மாநகராட்சி , 
ரிப்பன் மாளிகை , சென்னை - 600 003 . 


முகமது நசிமுத்தின் , 
அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை (நிலை) எண் 9, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( H1) த் துறை, 7 ஜனவரி 2020.) 
2019 - ஆம் கணக்கு வைப்பிற்குரிய ஆண்டின் யாதொரு நாளில் , 1996 - ஆம் ஆண்டு கட்டடம் மற்றும் ஏனைய கட்டுமானத் 
தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பை முறைப்படுத்தலும் பணி நிலைமைகளும் ) சட்டத்தின் 2 - ஆம் பிரிவைச் சேர்ந்த 1 உட்பிரிவின் 
(1) - பகுதியின் பொருண்மைக்குட்பட்ட இருபதுக்கு குறைவான மற்றும் பத்துக்கு குறையாத தொழிலாளர்கள் பணிபுரிகின்ற அல்லது 
பணிபுரிந்த நிறுவனங்களுக்கு , 1965 - ஆம் ஆண்டு மிகை ஊதியம் வழங்கல் சட்டத்தினை ( மத்தியச் சட்டம் 21/1965 ) பொருந்தச் 
செய்ய வேண்டுமென தமிழ்நாடு அரசு கருதுவதாலும் ; 

எனவே , தற்போது , 1965 - ஆம் ஆண்டு மிகை ஊதியம் வழங்கல் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 21 /1965 ) 1 - ஆம் பிரிவைச் 
சேர்ந்த , 3 - உட்பிரிவின் வரம்பு நிபந்தனையில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 2019 - ஆம் ஆண்டின் யாதொரு 
நாளில் தொடங்குகிற கணக்கு வைப்பிற்குரிய ஆண்டிலிருந்தும் , அடுத்துவரும் ஒவ்வொரு கணக்கு வைப்பிற்குரிய ஆண்டுகளை 
பொறுத்தவரையிலும் , மேற்சொன்ன நிறுவனங்களுக்கு , மேற்சொன்ன சட்டத்தின் விதித்துறைகளை பொருந்தச் செய்கின்ற அவர்களின் 
நோக்கத்திற்கான அறிவிப்பு , இதில் கோரப்பட்டுள்ளவாறாக இதனால் அளிக்கப்படுகிறது . 


மேற்சொன்ன நிறுவனங்களுக்கு மேற்சொன்ன சட்டத்தின் விதித்துறைகளை பயன்படுத்துவதற்கு கருதப்பட்டது 
தொடர்பாக , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து இரண்டு திங்கள் முடிவடையும் நாளன்று 
அல்லது அதற்கு முன்னர் , யாதொரு நபரிடமிருந்து வரப்பெறுகிற ஏதேனும் மறுப்புரை அல்லது கருத்துரையை தமிழ்நாடு 
அரசு பரிச்லிக்கும் . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அதனை , 47 /1 , திரு. வி . க . தொழிற்பேட்டை , கிண்டி, 
சென்னை - 600 032 என்ற முகவரியிலுள்ள தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநர் வாயிலாக , சென்னை - 
600 009 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , அரசுச் செயலாளருக்கு இருபடிகளில் அனுப்பி வைக்க வேண்டும் . 


முகமது நசிமுத்தின் , 
அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


